Kerala Gazette No. 19 dated 11th May , 2021 . 


PART I 


Section iii 


सत्यमेव जयते 


1K 


DHENI 


02 
Kெ 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - ஐ ) துறை 

அறிக்கை 


எண் 16838 / ச . இ . ஐ . 1 / 2017 / சட்டம் . 


2017 செப்டம்பர் 18 


திருவனந்தபுரம் , 


1193 கன்னி 2 


1939 பாத்ரம் 27 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் 
விளம்பரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2017 செப்டம்பர் 
16 - ம் தேதி ஆளுநரின் அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 

சட்ட செயலாளர் . 


2017 - ன் சட்டம் எண் 22 


2017 - ன் கேரள கடல் மீன்பிடி கட்டுப்பாடு ( திருத்த ) சட்டம் 
1980 - ன் கேரள கடல் மீன்பிடி கட்டுப்பாட்டு சட்டத்தை மீண்டும் திருத்தம் செய்வதற்கான 


ஒரு சட்டம் . 


முகவுரை.- 1980 - ன் கேரள கடல் மீன்பிடி கட்டுப்பாட்டு சட்டம் இதற்குப் பின்வரும் 
தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதால் , 

இந்தியக் குடியரசின் அறுபத்தி எட்டாவது ஆண்டில் பின் வருமாறு சட்டம் 
உருவாக்கப்படுகிறது . 


1. சுருக்கப்பெயரும் தொடக்கமும் .-- ( 1 ) இந்த சட்டம் 2017 - ன் கேரள கடல் மீன்பிடி 
கட்டுப்பாட்டு ( திருத்த ) சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது உடனடியாக அமலுக்கு வருவதாக கருதப்படவேண்டும் . 


G. 15 / 2019 / DTP / S - 24 . 


11 


2 


2. நீண்ட தலைப்பிற்கான திருத்தம் . - 1980 - ன் கேரள கடல் மீன்பிடி கட்டுப்பாட்டு சட்டத்தின் 
( 1981 - ன் 10 ) ( இதற்குப் பிறகு முதன்மை சட்டம் என்று குறிப்பிடப்படும் ) நீண்ட தலைப்பில் 
" கட்டு பாட்டை நடை முறைக்கு கொண்டுவருவதற்கு ஏற்பாடு செய்வதற்குரிய என்ற 
சொற்களுக்குப் பதிலாக ” கட்டுப்பாட்டை கொண்டு வரவும் படகு கட்டும் இடம் மற்றும் மீன்பிடி 
வலை உற்பத்தி செய்யும் யூனிட்டின் பதிவு , மீன்பிடி மேலாண்மை குழுக்களின் உருவாக்கம் 
அவற்றுடன் தொடர்புடையதோ அல்லது அவற்றிற்கு இணையானதோஆன காரியங்களுக்காகவும் 
நிபந்தனை செய்வதற்குரிய என்னும் சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 


3. முன்னுரையில் திருத்தம் . - முதன்மை சட்டத்தின் முன்னுரையில் மீன்பிடித்தல் 
நடத்துவதற்காக நிபந்தனை செய்வது தேவையாக இருப்பதால் " என்ற சொற்களுக்குப் பதிலாக 
" மீன்பிடி நடத்துவதற்கும் , படகு கட்டுமான இடத்தினுடையவும் , மீன்பிடி வலை உற்பத்தி 
யூனிட்டினுடையவும் பதிவு மற்றும் மீன்பிடி மேலாண்மை குழுக்களின் உருவாக்கம் அவற்றுடன் 
தொடர்புடையதோ அல்லது அவற்றிற்கு இணக்கமானதோஆன காரியங்களுக்கு ஏற்பாடு செய்ய 
வேண்டியது அவசியமாக இருப்பதாலும் ” என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் , 


4. பிரிவு 2 - ல் திருத்தம் . - ( 1 ) முதன்மை சட்டத்தின் பிரிவு 2 - ல் , --- 
உட்பிரிவு ( சி ) -க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவுகள் சேர்க்கப்படவேண்டியதாகும் , அதாவது - 

" ( சிஎ ) ' ' படகு கட்டுமான இடம் ' ' எனில் மீன்பிடி தேவைக்காக பயன்படுத்த 
நோக்கமிட்டுள்ள தோணிகள் செய்யவோ , பழுதுபார்க்கும் பணி செய்யவோ , விற்பனை நடத்தவோ 
செய்யும் ஏதேனும் ஒரு இடம் என்று பொருள்படும் . 


" ( சிபி ) " மீன்பிடி வலை உற்பத்தி யூனிட் ” எனில் மீன்பிடி தேவைக்காக பயன்படுத்த 
நோக்கமிட்டுள்ள வலை உற்பத்தி செய்யவோ விற்கவோ செய்யப்படும் இடம் என்று 
பொருள்படும் . " 


( 2 ) உட்பிரிவு ( டி ) -க்கு பிறகு , பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட வேண்டியதாகும் , அதாவது , 

" ( டிஎ ) " கடல் மீன்பிடி கிராமம் " எனில் 1980 - ன் கேரள மீனவ நலநிதி குழுக்களின் 
சட்டத்தில் ( 1981 - ன் 7 - வது சட்டம் ) பிரிவு 3 - ன்படி அறிக்கை செய்யப்பட்ட ஒரு மீன்பிடி கிராமம் 
என்று பொருள்படும் ” . 


5. பிரிவு 4 - ல் திருத்தம் .-- ( 1 ) முதன்மை சட்டத்தின் பிரிவு 4 - ன் உட்பிரிவு ( டி ) -க்கு பிறகு 
பின்வரும் உட்பிரிவுகள் சேர்க்கப்பட வேண்டியதாகும் , அதாவது , 

“ ( இ ) நிர்ணயிக்கப்படும் படியான அத்தகைய இனத்தில் மற்றும் அளவிலோ ஆன 
மீன்பிடி படகினுடையதோ மீன்பிடி கியரினுடையதோ உற்பத்தியும் பாதுகாப்பு மற்றும் வாகனம் ; 


( எஃப் ) நிர்ணயிக்கப்படும் படியான குறிப்பிட்ட பகுதியை மீன்பிடிப்பதற்கோ அல்லது 
அழிப்பதற்காக ஏதேனும் டைனமைட் அல்லது வேறு ஏதேனும் வெடிமருந்துகள் , நஞ்சு அல்லது 
தீங்கு விளைவிக்கும் இரசாயன பொருட்கள் , விளக்கை ஒளிரவைப்பதாலோ அல்லது வேறு 
ஏதேனும் அழிவை ஏற்படுத்தும் பொருட்களின் பயன்பாடு ” . 


12 


3 


6. 9 எ , 9 பி , 92 , 9 டி , 9 இ , 9 எப் , 9 ஜி 9 எச் ஆகிய பிரிவுகள் சேர்த்தல் .-- முதன்மைச் 
சட்டத்தில் பிரிவு 9 - க்கு பிறகு பின்வரும் பிரிவுகள் சேர்க்கப்பட வேண்டியதாகும் , 


9 எ , படகு கட்டுமான யார்டின் பதிவு - ( 1 ) ஒவ்வொரு படகு கட்டுமான யார்டினுடையவும் 
உரிமையாளர் , இந்த சட்டத்தில் மற்றும் அதன் கீழ் ஏற்படுத்தப்பட்டுள்ள முறைகளின் 
ஏற்பாடுகள்படி , படகு கட்டுமான யார்டு பதிவு செய்ய வேண்டும் . 


( 2 ) படகு கட்டுமான யார்டு பதிவு செய்வதற்கான ஒவ்வொரு விண்ணப்பவும் , 
உரிமையாளர் , நிர்ணயிக்கப்பட்ட அவ்வாறான விண்ணப்பத்தில் , அவ்வாறுள்ள விவரங்களை 
உட்படுத்தி , அவ்வாறான கட்டணம் உட்பட அதிகாரபூர்வமான அதிகாரிக்கு சமர்ப்பிக்க 
வேண்டியதாகும் . 


( 3 ) இந்த சட்டத்தில் என்ன அடங்கியிருந்தாலும் , ஆனால் துணைப்பிரிவு ( 4 ) -ன் 
நிபந்தனைகளுக்கு உட்பட்டு , 2017 - ன் கேரள கடல் மீன்பிடி கட்டுப்பாட்டு ( திருத்த ) சட்டத்தின் 
தொடக்கத்திற்கு சற்று முன்பாக நிலவிலிருக்கும் படகு கட்டுமான யார்டுகளின் அனைத்து 
உரிமையாளர்களும் , அதை தொடரலாம் . 


( 4 ) துணைப்பிரிவு ( 3 ) -ன்படி தொடரும் ஒவ்வொரு படகு கட்டுமான யார்டும் அந்த யூனிட் 
9 எ பிரிவின்கீழ் பதிவு செய்யாவிடில் துணைப்பிரிவு ( 3 ) -ல் கூறப்பட்டுள்ள சட்டத்தின் தொடக்க 
தேதி முதல் மூன்றுமாத காலயளவிற்கு பிறகு தொடர கூடாததாகும் . 


ஆனால் , பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட அலுவலருக்கு எழுதி ஆவணப்படுத்திய 
தேவையான காரணங்களால் அவருக்கு உகந்தது என கருதப்படும் மூன்று மாதத்திற்கு மிகாத 
காலயளவிற்கு , பதிவு செய்வதற்கான காலயளவு நீடித்து கொடுக்கலாம் . 


( 5 ) பதிவு செய்வதற்கான ஒரு விண்ணப்பம் கிடைக்கப்பெறும் போது பொறுப்பு 
ஒப்படைக்கப்பட்டுள்ள அலுவலர் , அவருக்கு உகந்ததென்று தோன்றும் அவ்வாறான ஆய்வு 
நடத்துவதுடன் துணைப்பிரிவு ( 6 ) -ன்படி அறிவித்துள்ள காரியங்கள் பரிசீலனைக்கு எடுத்த பிறகு 
நிர்ணயிக்கும்படியான அவ்வாறுள்ள காலயளவிற்குள் பதிவுச்சான்றிதழ் அனுமதிக்கவோ தள்ளுபடி 
செய்யவோ செய்யப்படலாம் . 


( 6 ) துணைப்பிரிவு ( 5 ) -ன் கீழ் பதிவு செய்ய அனுமதிக்க அல்லது தள்ளுபடி செய்யவோ 
செய்யும்பொழுது , அதிகாரத்தில் இருக்கும் அலுவலர் பின்வரும் காரியங்களை பரிசீலனையில் 
எடுத்துக்கொள்ள வேண்டியதாகும் , அதாவது .- 


( எ ) படகு கட்டுமான யார்டிற்கு நிர்ணயிக்கப்படலாம் எனும் படியான தேவையான சிறப்பு 
அம்சங்கள் உள்ளதா ; 


( பி ) நிர்ணயிக்கப்படும் படியான ஒரு விண்ணப்பத்தில் மீன்பிடி தோணியின் தேவை 
மற்றும் பயன்பாட்டை காண்பித்து கொண்டுள்ள சத்திய வாக்குமூலம் ; 


( சி ) படகு கட்டுமான யார்டிற்கு தீ அணைப்பு வசதி மற்றும் முதலுதவி வசதி 
நிர்ணயிக்கப்படும் படியான அவ்வாறான பிற வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளதா மேலும் ; 


13 


4 


( டி ) நிர்ணயிக்கப்படும்படியான வேறு ஏதேனும் சங்கதி ; 

( 7 ) பொறுப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள அலுவலர் படகு கட்டுமான யார்டினுடைய 
உரிமையாளருக்கு அவ்வாறான பதிவு செய்ய அனுமதி அளிக்க முடிவெடுத்துள்ள சங்கதியில் 
அவ்வாறான நிபந்தனைகளுக்கு உட்பட்டு , அவ்வாறான கட்டணம் கட்டிய பிறகும் , நிபந்தனைகள் 
அதன்படி நடத்துவதற்காக நிர்ணயிக்கப்படும்படியான அவ்வாறான பத்திரம் அளித்த பிறகும் 
அவ்வாறான விண்ணப்பத்தில் பதிவுச்சான்றிதழ் அளிக்க வேண்டும் . 


( 8 ) இந்த சட்டத்தின்கீழ் ஒரு முறை அளித்த பதிவு , பதிவுச்சான்றிதழ் அளித்த தேதி 
முதல் ஐந்து வருட காலத்திற்கு செல்லுபடியாகும் . 


( 9 ) இந்த சட்டத்தின்கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து படகு கட்டுமான யார்டுகளும் , 
பொறுப்பில் உள்ள அதிகாரி அதற்கு அளிக்கும் ஒரு பதிவு எண் மற்றும் ஒரு முத்திரையும் 
இருக்க வேண்டியதும் , அவ் வாறு அளிக்கப்பட்டுள்ள பதிவு எண் மற்றும் முத்திரை 
நிர்ணயிக்கப்பட்டபடி விளம்பரப்படுத்த வேண்டும் . 


( 10 ) பொறுப்பில் இருக்கும் அதிகாரி அவ்வாறான பதிவு அளிப்பதை அங்கீகரிக்காத 
நிலைமையில் , அவ்வாறு தள்ளுபடி செய்ததற்கான காரணங்களை எழுதி பதிவு செய்ய 
வேண்டியதும் ஒரு தள்ளுபடிக்கான ஆணை அதற்கான காரணங்கள் உட்பட , படகு கட்டுமான 
யார்டின் உரிமையாளரை அறிவிக்க வேண்டியதாகும் . 


( 11 ) ஒவ்வொரு படகு கட்டுமான யார்டினுடைய உரிமையாளர் , மீன்பிடி படகுகள் 
கட்டப்பட்டது சட்டங்களால் நிர்ணயிக்கப்பட்டவிதம் அங்கீகரிக்கப்பட்ட வடிவமைப்பின் படியாக 
கடல் பயணத்திற்கு தகுதி வாய்ந்தது என்றும் தெளிவுபடுத்தும் ஒரு சாட்சியப்பத்திரம் அளிக்கப்பட 
வேண்டியதும் , அவ்வாறான மீன்பிடி படகுகள் இந்த சட்டத்தின்கீழ் பதிவு செய்யப்படும் நேரத்தில் 
மீனவர்கள் அவ்வாறான சாட்சிப்பத்திரம் உள்ளடக்கம் செய்ய வேண்டியதாகும் . 


( 12 ) ஒரு படகு கட்டுமான யார்டில் பொறுப்பில் இருக்கும் அதிகாரி எந்த நேரத்திலும் 
நிர்ணயிக்கப்படும்படியான முறையில் பரிசோதனை நடத்தப்பட வேண்டியதாகும் . 


( 13 ) மீன்பிடி படகின் கட்டுமானம் அங்கீகரிக்கப்பட்ட வரைபடத்தில் இருந்து மாறுபடாமல் 
செயல்படுத்த வேண்டியுள்ளதும் அதில் நேவல் ஆர்க்கிடெக் வெவ்வேறு கட்டங்களில் 
நிர்ணயிக்கப்படும் படியான பரிசோதனை நடத்தப்பட வேண்டியதாகும் . 


( 14 ) படகு கட்டுமான யார்டின் செயல்பாடு நிர்ணயிக்கப்படும் நிலையில் இருக்க வேண்டும் . 


9 பி . பதிவு புதிப்பித்தல் .-- ( 1 ) பதிவு செய்த ஒரு படகு கட்டுமான யார்டின் உரிமையாளர் 
ஒவ்வொரு ஐந்து வருடத்திற்கும் பதிவை புதுப்பிக்க வேண்டும் . 


( 2 ) ஒரு படகு கட்டுமான யார்டின் பதிவை புதுப்பிப்பதற்கான ஒரு விண்ணப்பம் 
நிகர்ணயிக்கப்பட்ட அவ்வாறான படிவத்தில் , அவ்வாறான விவரங்கள் மற்றும் அவ்வாறான 
கட்டணம் உட்பட , அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் பொறுப்பிலுள்ள அலுவலரிடம் உரிமையாளர் 
சமர்ப்பிக்க வேண்டும் . 


14 


5 


( 3 ) பதிவு புதுப்பிப்பதற்கான ஒரு விண்ணப்பம் கிடைத்தால் பொறுப்பிலுள்ள அலுவலர் 
அவருக்கு சரியென்று தோன்றும் விதமான ஒரு விசாரணை நடத்தியபிறகு கப்பல் கட்டுமான 
யார்டின் பதிவு நிர்ணயிக்கப்படும்படியான அந்த காலயளவிற்குள் புதுப்பிக்கவோ அல்லது 
புதுப்பித்தலை இரத்து செய்யவோ செய்யலாம் . 


ஆனால் , குறிப்பிட்ட காலயளவிற்கு பிறகு பதிவை புதுப்பிப்பதற்கான விண்ணப்பம் 
சமர்ப்பித்துள்ள எந்த ஒரு காரியத்திலும் பொறுப்பேற்றுள்ள அலுவலருக்கு நிர்ணயிக்கப்படும் 
படியான அவ்வாறான பிற நிபந்தனைகளுக்கும் அவ்வாறு அதிகரித்த கட்டணத்தை கட்டுவதைச் 
சார்ந்தும் அத்தகைய விண்ணப்பம் அனுமதிக்க தக்கதும் அதற்கு தீர்ப்பு அளிக்கவும் 
வேண்டியதாகும் . 


மட்டுமல்லாமல் , நிர்ணயிக்கப்பட்ட காலயளவிற்கு பிறகு பதிவை புதுப்பிப்பதற்காக 
விண்ணப்பித்துள்ள எந்த ஒரு காரியத்தில் , குறிப்பிட்ட காலயளவிற்குள் விண்ணப்பிக்கா 
திருந்ததற்கு விண்ணப்பதாரருக்கு போதுமான காரணம் இருந்தது என்று பொறுப்பிலுள்ள 
அலுவலர் புரிந்து கொள்ளும் பட்சம் அலுவலருக்கு விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளவும் அதிக 
கட்டணம் சுமத்தாமலேயோ அதற்கு தீர்வு அளிக்கவும் செய்யலாம் . 


சி . பதிவு செய்யாத படகு கட்டுமான யார்டுகளை பயன்படுத்துவதற்கான தடை . இந்த 
சட்டத்தில் 9 எ அல்லது 9 பி பிரிவின்கீழ் பதிவு செய்யப்படாத எந்த ஒரு படகு கட்டுமான யார்டு 
நடத்தவோ பயன்படுத்தவோ எந்தவொருத்தரையும் அதிகார இடத்தையோ அனுமதிக்க 
முடியாததாகும் . 


9 டி . பதிவை இரத்து செய்தலும் தற்காலிகமாக தடை செய்தலும் . பொறுப்பிலுள்ள 
அலுவலருக்கு , இந்த விஷயத்தில் அவருக்கு கிடைக்கும் விதமான ஒரு சான்றாதாரத்தின் பேரிலோ 
அல்லது வேறு விதமாகவோ பின்வரும் காரியங்களை உணர்த்தும் பொருட்டு , 


( எ ) முக்கிய காரணியை தவறாக வழிநடத்தி 9 எ அல்லது 9 பி பிரிவின்படி 
அனுமதிக்கப்பட்ட பதிவு பெற்றுக்கொள்ளப்பட்டது , இல்லையெனில் , 


( பி ) ஒரு பதிவு சான்றிதழ் உரிமையாளர் , நியாயமான காரணமில்லாமல் , பதிவு அனுமதிப் 
பதற்காக பாதகமாயுள்ள விருப்பங்களை நிறைவேற்றுவதில் வீழ்ச்சி ஏற்படுத்தவோ இந்த சட்டத்தில் 
அல்லது அதன்கீழ் ஏற்படுத்தியிட்டுள்ள ஏதேனும் விதியில் உள்ளதோ , அதன்கீழ் வெளியிட்ட 
உத்தரவிலோ நிபந்தனைகளை மீறவோ செய்திருந்தால் , பதிவும் சான்றிதழின் உரிமையாளர் இந்த 
சட்டத்தின்கீழ் உட்படுத்தப்படும் விதமான வேறு எந்தவொரு தண்டனைக்கும் தடை ஏற்படாமல் , 
காரணத்தை காட்டுவதற்காக நியாயமான ஒரு வாய்ப்பை பொறுப்பிலுள்ள அலுவலருக்கு பதிவை 
இரத்து செய்யவோ தற்காலிகமாக தடைசெய்யவோ முடியும் . 


9 இ . மீன்பிடி வலை கட்டுமான யூனிட்டின் பதிவு . - ( 1 ) ஒவ்வொரு மீன்பிடி வலை 
கட்டுமான யூனிட்டினுடைய உரிமையாளர் அவ்வாறான யூனிட் இந்த சட்டத்தின் கீழ் பதிவு 
செய்யப்பட வேண்டியதாகும் . 


15 


6 


( 2 ) அத்தகைய யூனிட்டின் பதிவிற்கான ஒவ்வொரு விண்ணப்பமும் , நிர்ணயிக்கப்படும் 
படியான அத்தகைய படிவத்தில் அத்தகைய விவரங்களுடன் அத்தகைய கட்டணம் உட்பட அதன் 
உரிமையாளர் பொறுப்பிலுள்ள அலுவலருக்கு சமர்பிக்க வேண்டியதாகும் . 


( 3 ) இந்த சட்டத்தில் என்ன தான் அடங்கியிருந்தாலும் , துணைப்பிரிவு ( 4 ) - ன் 
நிபந்தனைகளுக்கு உட்பட்டு , 2017 - ன் கேரள கடல் மீன்பிடி கட்டுப்பாடு ( திருத்த ) சட்டத்தின் 
தொடக்கத்திற்கு முன்னதாக உள்ள யூனிட்டுகளின் அனைத்து உரிமையாளர்களுக்கும் அந்த 
யூனிட் தொடரலாம் . 


( 4 ) துணைப்பிரிவு ( 3 ) -ன் படி தொடரும் ஒவ்வொரு யூனிட்டும் ஒரு துறையின்கீழ் பதிவு 
செய்யப்படாவிடில் துணைப்பிரிவு ( 3 ) -ல் கூறப்பட்டுள்ள சட்டத்தின் தொடக்க தேதி முதல் மூன்று 
மாத காலயளவிற்கு பிறகு தொடர கூடாததாகும் . 


ஆனால் , பொறுப்பிலுள்ள அலுவலருக்கு அவருக்கு உகந்தது என தோன்றும் , எழுதி 
பதிவு செய்த தேவையான காரணங்களால் , மூன்று மாதத்திற்கு மிகாத அத்தகைய காலயளவிற்கு 
பதிவு செய்வதற்கான காலக்கெடு நீடித்து கொடுக்கலாம் . 


( 5 ) பொறுப்பிலுள்ள அலுவலருக்கு , பதிவி செய்வதற்கான ஒரு விண்ணப்பம் 
கிடைக்கும்போது , அவருக்கு உகந்தது என்று தோன்றும் அத்தகைய விசாரணை நடத்திய பிறகும் 
நிச்சயிக்கப்படும்படியான காரியங்கள் கணக்கில் எடுத்துகொண்டும் , நிச்சயிக்கப்படும் படியான 
அத்தகைய காலயளவிற்குள்ளாக பதிவுச்சான்றிதழ் அனுமதிக்கவோ அல்லது இரத்து செய்யவோ 
செய்யலாம் . 


( 6 ) பொறுப்பிலுள்ள அலுவலர் மீன்பிடி வலை கட்டுமான யூனிட்டிற்கு அத்தகைய பதிவு 
அளிக்க முடிவெடுக்கும்போது , நிச்சயிக்கப்படும்படியான அத்தகைய பொறுப்புகளுக்கு உட்பட்டு 
அத்தகைய கட்டணம் கட்டிய பிறகும் நிபந்தனைகளை முறையாக பின்பற்றுவதற்கான அத்தகைய 
ஈடு அளித்த பிறகும் அத்தகைய படிவத்தில் பதிவுச்சான்றிதழ் அளிக்கப்பட வேண்டியதுமாகும் . 


( 7 ) பொறுப்பிலுள்ள அலுவலர் , அத்தகைய பதிவை அனுமதிப்பதை தவிர்க்கும் 
பொருட்டு அவ்வாறு தவிர்ப்பதன் காரணத்தை எழுதி பதிவு செய்ய வேண்டியதும் தடை உத்தரவு 
அதற்கான காரணங்கள் உட்பட மீன்பிடி வலை கட்டுமான யூனிட்டின் உரிமையாளரை அறிவிக்க 
வேண்டியதாகும் . 


( 8 ) பொறுப்பிலுள்ள அலுவலர் , நிச்சயிக்கும் படியான முறையில் எப்போது 
வேண்டுமானாலும் மீன்பிடி வலை கட்டுமான யூனிட்டின் பரிசோதனை நடத்தப்பட வேண்டியதாகும் . 


( 9 ) இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள மீன்பிடி வலை கட்டுமான 
யூனிட்டுகளுக்கு பொறுப்பிலுள்ள அலுவலர் அளித்த ஒரு பதிவு அடையாளம் இருக்க 
வேண்டியதும் அவ்வாறு அளிக்கப்பட்டுள்ள பதிவு செய்த அடையாளம் நிச்சயிக்கப்படும் படியான 
வகையில் விளம்பரம் செய்யப்பட வேண்டியதுமாகும் . 


( 10 ) இந்த துறையின்கீழ் அளிக்கப்படும் ஒரு பதிவுச் சான்றிதழ் ஐந்து வருடங்களுக்கு 
அமலில் இருக்கும் . 


16 


7 


( 11 ) மீன் பிடி வலை கட்டுமான யூனிட்டின் உரிமையாளர் ஒவ்வொரு ஐந்து 
வருடத்திற்கும் பதிவு செய்வதை புதுப்பிக்க வேண்டியதும் புதுப்பிப்பதற்கான விண்ணப்பம் 
நிச்சயிக்கப்படும்படியான அத்தகைய விவரங்கள் அடங்கிய அத்தகைய படிவத்தில் அத்தகைய 
கட்டணம் உட்பட அத்தகைய காலவரம்பிற்குள்ளாக பொறுப்பிலுள்ள அலுவலருக்கு உரிமையாளர் 
சமர்ப்பிக்க வேண்டியதாகும் . 


9 எப் . பதிவு செய்யாத மீன்பிடி வலை கட்டுமான யூனிட்டுகளை பயன்படுத்துவதற்கான 
தடை : ( 1 ) இந்த சட்டத்தின் பிரிவு 9 இ - ன் கீழ் பதிவு செய்யப்படாத எந்தவொரு மீன்பிடி வலை 
கட்டுமான யூனிட்டும் செயல்பட கூடாததாகும் . 


9 ஜி . பதிவை இரத்து செய்தலும் தற்காலிகமாக தடை செய்தலும் .-- பொறுப்பிலுள்ள 
அலுவலர் , இந்த விஷயத்தில் அவருக்கு கிடைக்கச்செய்துள்ள ஒரு சான்றாதாரம் கொண்டோ 
அல்லது வேறு விதமாகவோ பின்வரும் காரியங்கள் தெளிவுறும் நிலையில் , 


( எ ) முக்கிய காரணியை தவறாக நல்கி 9 இ பிரிவின் கீழ் அனுமதிக்கப்பட்ட பதிவு 
பெறப்பட்டுள்ளது ; அல்லையெனில் ; 


( பி ) ஒரு பதிவுச் சான்றிதழின் உரிமையாளர் , நியாயமான காரணமின்றி பதிவு செய்ய 
அனுமதித்ததற்கு காரணமான நிபந்தனைகளை அனுசரிப்பதில் வீழ்ச்சியடையவோ அல்லது இந்த 
சட்டத்திலோ அல்லது அதன்கீழ் உருவாக்கப்பட்ட ஏதேனும் விதியிலோ வெளியிட்ட உத்தரவிலோ 
ஏதேனும் நிபந்தனைகள் , மீறவோ செய்திருந்தால் , இந்த சட்டத்தின் கீழ் பதிவு சான்றிதழின் 
உரிமையாளர் உட்படுத்தப்படும்படியான வேறு எந்தவொரு தண்டனைக்கும் தடை வராமல் , 
பதிவுச்சான்றிதழின் உரிமையாளருக்கு காரணம் காட்டும்விதமான நியாயமான ஒரு அவசரம் 
அளித்த பிறகு பொறுப்பிலுள்ள அலுவலர் பதிவை இரத்து செய்யவோ தற்காலிகமாக 
தடைசெய்யவோ செய்யலாம் . 


9 எச் . பதிவு செய்தலை நிராகரித்தல் , இரத்து செய்தல் , தற்காலிகமாக தடை செய்தல் 
அல்லது புதுப்பித்தல் உத்தரவிற்கு எதிரான மேல் முறையீடு . - ( 1 ) பொறுப்பிலுள்ள 
அலுவலரின் , பதிவை நிராகரிப்பதோ , தற்காலிகமாக தடை செய்தலோ , இரத்து செய்தலோ அல்லது 
பதிவு புதுப்பிப்பதை நிராகரிக்கவோ உத்தரவு மூலம் துன்புறும் எந்தவொரு படகு கட்டுமான 
யார்டினுடைய அல்லது மீன்பிடி வலை கட்டுமான யூனிட்டினுடைய உரிமையாளரும் அத்தகைய 
உத்தரவு கிடைத்த முப்பது நாட்களுக்குள் மேற்குறிப்பிட்ட பிரிவிலுள்ள ஃபிஷறீஸ் ஜோயின்ட் 
டைரக்டர் கேரள அரசு முன் மேல்முறையீடு அளிக்கப்படலாம் . 


( 2 ) துணைப்பிரிவு ( 11 - ன் கீழுள்ள ஒரு மேல்முறையீடு கிடைக்கப்பெற்றால் , மேற்குறிப் 
பிட்ட பிரிவிலுள்ள மீன்வள இணை இயக்குனர் மற்றும் கேரள அரசு அவருக்கு உகந்தது என்று 
தோன்றும் அத்தகைய விசாரணை நடத்திய பிறகும் மேல்முறையீடு வாதிக்கப்படும் தொடர்புடைய 
அதிகாரத்திலுள்ள அலுவலருக்கும் சொல்ல வேண்டியதை சொல்ல ஒரு வாய்ப்பு அளித்த பிறகும் 
அவருக்கு அது உகந்தது என்று தோன்றும் அத்தகைய உத்தரவு வெளியிடப்பட வேண்டியதாகும் . 


17 


8 


7. 13.எ , 13 பி , 13 சி , 13 டி ஆகிய புதிய பிரிவுகளை உட்புகுத்தல் - முதன்மை சட்டத்தின் பிரிவு 
13 - க்கு பிறகு பின்வரும் பிரிவுகள் சேர்க்கப்பட வேண்டியதாகும் , அதாவது .- 

" 13 எ , மீன்வள மேலாண்மைக் குழுக்களின் உருவாக்கல்.- ( 1 ) அரசுக்கு கடலில் 
மீன்பிடிப்பதற்கான பயனுள்ள மேலாண்மை மற்றும் கண்காணிப்பிற்காகவும் இந்த சட்டத்தின் 
நிபந்தனைகள் பயனுள்ள முறையில் நடைமுறைப்படுத்துவதற்காகவும் , அரசிதழ் அறிவிப்பு 
வாயிலாக , ஒரு மூன்றடுக்கு முறையாக மீன்வள மேலாண்மை குழுமங்கள் உருவாக்கப்பட 
வேண்டியதாகும் , அதாவது .- 


( எ ) மீனவ கிராமீய மேலாண்மை குழு ; 


( பி ) மாவட்ட மீனவ மேலாண்மை குழு ; 


( சி ) மாநில மீனவ மேலாண்மை குழு ; 

( 2 ) மீனவ கிராமீய மேலாண்மை குழுவில் பின் வரும் உறுப்பினர்கள் இருக்க 
வேண்டியதாகும் , அதாவது , 

( எ ) கிராம பஞ்சாயத்து நகராட்சி தலைவர் அல்லது 

முனிசிப்பல் மாநகராட்சி நிறுவன பிரிவு உறுப்பினர் 
( பி ) பகுதியின் அதிகாரத்திலுள்ள மீன்பிடி பவனின் உறுப்பினர் - செயலாளர் ; 

அதிகாரி 


தலைவர் 


( சி ) 


உறுப்பினர்கள் 


கடலோர வார்டுகளில் இருந்து 

இருந்து கிராம 
பஞ்சாயத்தினுடையதோ / நகராட்சியுடையவோ 
தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் இருந்து 
தலைவர் பரிந்துரைக்கும் பெயர்களில் இரண்டு 
உறுப்பினர்கள் 


உறுப்பினர்கள் 


( டி ) பகுதியில் உள்ள பொறுப்பிலுள்ள மீன் வள 

கூட்டுறவு சங்கங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட 
தலைவர்களில் இருந்து அரசு பெயர் பரிந்துரை 
செய்யும் இரண்டு உறுப்பினர்கள் 


உறுப்பினர்கள் 


( இ ) அதே மீனவ கிராமத்தில் இருந்து அரசு பெயர் 

பரிந்துரைக்கும் இரண்டு மீனவ தொழிலாளர்களும் 
ஒரு மகளிரும் 


விளக்கம் . - ஒரு மீனவ கிராமத்தில் ஒன்றுக்கு அதிகமான கிராம பஞ்சாயத்தோ / நகராட்சியோ 

அல்லது முனிசிப்பல் மாநகராட்சி ஒன்றியத்தில் ஒன்றுக்கு அதிகமான பிரிவு வரும் 
சூழ்நிலையில் , மேற்குறிப்பிட்ட மீனவ கிராமத்தில் உள்ள மீனவ தொழிலாளிகள் மிக 
அதிகமாக உட்படும் இடம் எதுவோ அந்த கிராம பஞ்சாயத்தினுடையதோ / 
நகராட்சியுடையதோ தலைவர் அல்லது முனிசிப்பல் கார்ப்பரேஷனின் பிரிவு 
உறுப்பினரோ மீனவ கிராம மேலாண்மை குழுவின் தலைவர் ஆவர் . 


18 


9 


( 3 ) மாவட்ட மீன்வள மேலாண்மை குழுமத்தில் பின்வரும் உறுப்பினர்கள் இருக்க 
வேண்டியதாகும் , அதாவது , 


( எ ) மாவட்ட ஆட்சி தலைவர் 


தலைவர் 


( பி ) துணை இயக்கநர் , மீன்வளம் 


உறுப்பினர் - செயலாளர் 


உறுப்பினர் 


( சி ) முனிசிப்பல் மாநகராட்சி மேயர் ( நகராட்சி 

ஒன்றியத்திற்கு கடல் மீன்பிடி கிராமம் இருந்தால் ) 


( டி ) மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


( இ ) மத்திய கடல் மீன்பிடி ஆராய்ச்சி கல்வி கூடத்தின் 

ஒரு பிரதிநிதி 


உறுப்பினர் 


( எஃப் ) ஐந்து அங்கீகரிக்கப்பட்ட மீனவ தொழிலாளி 

தொழிற்சங்கத்திலிருந்து அரசு பரிந்துரை செய்யும் 
ஒவ்வொரு பிரதிநிதியும் 


அரசு 


உறுப்பினர் 


( ஜி ) கடல் மீன் பிடிப்பதில் திறனுள்ள 

பரிந்துரைக்கும் ஒரு நபர் 


( 4 ) மாநில மீன்வள மேலாண்மை குழுமத்தில் பின் வரும் உறுப்பினர்கள் இருக்க 
வேண்டும் , அதாவது , 
( எ ) மீன்வளத்துறை இயக்குநர் 

தலைவர் 


( பி ) கூட்டு இயக்கநர் , மீன்வளத்துறை 


துணைத்தலைவர் 


உறுப்பினர் 


( சி ) இயக்குநர் , மத்திய அரசு கடல்மீன்பிடி ஆராய்ச்சி 

நிறுவனம் 
( டி ) டைரக்டர் , மத்திய அரசு மீன்வளத்துறை 

தொழில்நுட்ப நிறுவனம் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


( இ ) மண்டல டைரக்டர் , இந்தியாவின் மீன்வள ஆய்வு 

துறை 


உறுப்பினர் 


( எஃப் ) அரசு பெயர் பரிந்துரை செய்யும் ஒரு மீன்பிடி 

திறமையாளர் 


உறுப்பினர் 


( ஜி ) அங்கீகரிக்கப்பட்ட மீனவ தொழிலாளி தொழிற் 

சங்கங்களில் இருந்து அரசு பெயர் பரிந்துரை 
செய்யும் ஐந்து பிரதிநிதிகள் 


உறுப்பினர் 


( எச் ) இயந்திரமயமாக்கப்பட்ட யானங்களை ஓட்டுபவர்களில் 

அங்கீகரிக்கப்பட்ட குழுமங்களில் இருந்துள்ள 
அரசு பெயர் பரிந்துரை செய்யும் ஒரு பிரதிநிதி 


G. 15 / 2019 / DTPIS - 24 . 


19 


10 


உறுப்பினர் 


( ஐ ) கடல் வளத்தை பாதுகாப்பதில் திறமையுடைய 

அரசு பெயர் பரிந்துரைக்கும் ஒரு நபர் 


உறுப்பினர் 


( ஜெ ) கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் 

( எஸ்.இ.எ.எல் - உள்ளூர் பிரதிநிதி ) , அரசு பெயர் 
பரிந்துரை செய்யும் ஒரு பிரதிநிதி 


( கெ ) கடலோர காவல்படையின் ஒரு பிரதிநிதி 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


( எல் ) கடல் உற்பத்திப்பொருளின் ஏற்றுமதி மேம்பாட்டு 

குழுமத்திலிருந்து அரசு பெயர் பரிந்துரை செய்யும் 
ஒரு பிரதிநிதி 


( எம் ) இணை இயக்குனர் , மீன்வளம் 


உறுப்பினர் 


( என் ) துணை இயக்குனர் , மீன்வளம் 


உறுப்பினர் 
( ஒருங்கிணைப்பு ) 


ஆனால் , மத்திய நிறுவனங்களுடையதோ அதிகார இடங்களின் கீழ் வரும் அலுவலர்களை 
அத்து சங்கதிகளுக்கு ஏற்றாற்போல் , அவ்வாறான நிறுவனத்தினுடனோ அதிகார இடத்தினுடனோ 
கலந்தாலோசித்து பெயர் பரிந்துரைக்கப்படலாம் . 


( 5 ) ஆலோசனை குழுக்களில் உள்ள அலுவலர் அல்லாத உறுப்பினர்களின் காலயளவு 
அது தொடர்பான ஆலோசனைக் குழுவின் வடிவமைப்பின் அறிக்கை அறிவித்த தேதி முதல் 5 
வருடமாக இருக்கும் . 


( 6 ) எந்தவொரு அலுவலர் அல்லாத உறுப்பினருக்கும் அரசுக்கு எழுத்து மூலமான 
அறிக்கையை அளித்து தன்னுடைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யலாம் . ஆனால் 
அரசாங்கம் ராஜினாமாவை ஏற்கும் வரை அவர் அலுவலகப் பதவியில் தொடர வேண்டியதுமாகும் . 


( 7 ) ராஜினாமா செய்வதன் வாயிலாக ஏற்படும் ஒரு காலியிடம் மூன்று மாதத்திற்குள்ளாக 
நிரப்ப வேண்டியதும் அவ்வாறு நியமனம் செய்யப்படும் உறுப்பினர் அலுவலக காலயளவில் 
மீதமுள்ள காலயளவிற்கு மட்டுமே பதவி வகிக்கப்பட வேண்டியதாகும் . 


( 8 ) அரசுக்கு எந்தவொரு உறுப்பினரையும் , 


( எ ) அந்த நபருக்கு மனநிலை சரியில்லையெனில் , 


( பி ) அந்த நபர் திவாலானவராக விதிக்கப்பட்டால் , 


( C ) உடல் மற்றும் மனதளவிலான குறைபாட்டினால் அவ்வாறு தொடர 

முடியாமல் வந்தால் ; 


அரசின் 


நிலை பாட் டில் ஒழுக்கத்திற்கு முரணானதோ 

அல்லது 
நிதி முறைகேடுகளோ உட்பட்ட ஒரு குற்றச்செயலில் தண்டனைக்கு உள்ளானால் ; 
பதவி நீக்கம் செய்யப்படலாம் 


20 


11 


( 9 ) மாநில மீன்வள மேலாண்மை குழுமத்தின் ( FIRMA ) தற்போதுள்ள சொத்துக்கள் 
மற்றும் பொறுப்புகள் பதவிகள் அரசு நாளிதழின் அறிக்கை வாயிலாக நிச்சயிக்கப்படும்படியான 
அவ்வாறுள்ள தேதி முதல் அமலில் உள்ளதும் பிரிவு 13 எ - ன் துணைப்பிரிவு ( 4 ) -ன் கீழ் 
வடிவமைக்கப்பட்ட மாநில மீன்வள மேலாண்மை குழுமத்தில் உட்பட்டும் அதற்கு மாற்றப்பட 
வேண்டியதும் ஆகும் . அவ்வாறான பதவியை வகிக்கும் அலுவலருக்கு 2017 - ன் கேரள கடல் 
மீன்பிடி கட்டுப்பாட்டு ( திருத்த ) சட்டம் அமலில் இல்லாமல் இருந்தபோதும் அதே ஊதியம் மற்றும் 
படிகள் பிற சேவை நிபந்தனைகளுக்கும் தகுதி உள்ளதாகும் . மாநில மீன்வள மேலாண்மை 
குழுமத்தில் இருந்து ( FIRMA ) மீன்வள இணை இயக்குநர் கேடரில் விரிவாக்கம் செய்யப்பட் 
டுள்ள பதவி குழுமத்தின் உறுப்பினர் செயலாளராக செயல்படுவதாகும் . மாநில மீன்வள 
மேலாண்மை குழுமத்திலுள்ள துணை இயக்குனரின் கட்டமைப்பில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள 
பதவி மாநில மீன்வள மேலாண்மை குழுமத்தின் உறுப்பினர் ( ஒருங்கிணைப்பு ) செயல்படுவதாகும் . 


13 பி . மீனவ கிராம மேலாண்மை குழுமத்தின் அதிகாரங்கள் , கடமைகள் மற்றும் 
பொறுப்புகள் .-- மீனவ கிராம மேலாண்மை குழுமம் பின்வரும் அதிகாரங்களை பயன்படுத்த 
வேண்டியதும் கடமைகள் மற்றும் பொறுப்புகளை ஏற்று நடத்த வேண்டியதாகும் , அதாவது , – 

( i ) உள்நாட்டு தேவைகளை பரிசீலனை செய்து ஒரு கிராம அளவிலான கடல் மீன்பிடி 
மேலாண்மை திட்டம் தீட்டி அதற்கு மாவட்ட மீன்வள மேலாண்மை குழுமத்தில் இருந்து 
அங்கீகாரம் பெற்றும் ; 


( ii ) பொறுப்பான மீன்பிடித்தலை குறித்தும் மீன்வளத்தின் பாதுகாப்பை குறித்தும் 
கடல்மீன்பிடி மக்கள் மற்றும் கடலோரத்தில் வசிக்கும் மக்களிடையே விழிப்புணர்வு நடத்தவும் ; 


( iii ) மீனவ கிராம தரப்பில் மீன்பிடி நடத்துபவர்கள் மற்றும் கடலோரப்பகுதியில் வசிக்கும் 
மக்களின் இடையே உள்ள பிரச்சனைகள் மற்றும் சமுதாய மோதல்களுக்கு தீர்வு காணல் ; 


திறன் பட 


( iv ) மீனவ கிராமத்தில் இந்த சட்டத் தின் நிபந்தனை களை 
நடைமுறைப்படுத்துவதற்காக உதவுதல் ; 


( v ) மாவட்ட மீன் வள மேலாண்மை குழுமத்தை அவர்களின் கடமைகளை 
நடத்துவதற்காக உதவி செய்தும் இந்த குழுமம் தேவைப்படும் விவரங்களை அளித்தல் ; 


( vi ) மாவட்ட மீன்வள மேலாண்மை குழுமம் ஒப்படைத்த கடமைகளை செயலாற்றவும் 
நடைமுறைப்படுத்தவும் செய்தல் ; 


( vii ) கடல்மீன்வளத்தை பாதுகாக்கும் சங்கதிகளில் மாவட்ட மீன்வள மேலாண்மை 
குழுமத்திற்கு விவரங்களை அளித்தல் ; 


( viii ) நிர்ணயம் செய்யும்படியான அவ்வாறான பிற அதிகாரங்கள் கடமைகள் மற்றும் 
பொறுப்புகள் . 


21 


12 


13 சி . மாவட்ட மீன்வள மேலாண்மை குழுமத்தின் அதிகாரங்கள் , கடமைகள் மற்றும் 
பொறுப்புகள் - மாவட்ட மீன்வள மேலாண்மை குழுமம் பின்வரும் அதிகாரங்கள் செயல்படுத்த 
வேண்டியதும் கடமைகள் மற்றும் பொறுப்புகளை நிறைவேற்றவும் வேண்டியதாகும் , அதாவது , 


( i ) மாவட்டத்திற்காக கடல் மீன்பிடி மேலாண்மை திட்டம் தீட்டி மாநில மீன்வள 
மேலாண்மை குழுமத்தின் அங்கீகாரம் பெறுவதும் ; 


( ii ) மீன்வளத்துறை கிராம மேலாண்மை குழுமங்கள் தயார் செய்த கிராமதரப்பிலான 
மீன்வளத்துறை மேலாண்மை திட்டத்தின்மீது தகுந்த முடிவெடுத்தல் ; 


( iii ) காலாகாலங்களில் மாநில மீன்வள மேலாண்மை குழுமம் ஒப்படைக்கும் கடமைகள் 
மற்றும் அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துதல் ; 


( iv ) கடலில் மீன்பிடி நடத்துபவர்கள் மற்றும் கடலோரத்தில் வசிப்பவர்களுக்கும் 
இடையே மாவட்ட அடிப்படையிலான விழிப்புணர்ச்சி முகாம்கள் நடத்துவது ; 


( v ) மீன் பிடி கிராம நிர்வாக குழுக்களுக்கு இடையிலானதும் அவர்கள் 
குறிப்பிடுவதுமான பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காணுதல் , 


( vi ) இந்த சட்டத்தின் நிபந்தனைகள் மாவட்டத்தில் திறன் பட நடை முறைப் 
படுத்துவதற்காக உதவுதல் ; 


( vii ) மாநில மீன்பிடி நிர்வாக குழுமத்தை அதன் பொறுப்புகளை செயல்படுத்துவதற்காக 
உதவுவதும் அந்த குழுமம் தேவைப்படும் தகவல்களை அளிக்கவும் செய்தல் ; 


( viii ) சமுத்திர மீன்வளத்தை பாதுகாக்கும் விஷயங்களில் மாநில மீன்பிடி நிர்வாக 
குழுமத்திற்கு தகவல்கள் அளித்தல் ; 


( ix ) நிர்ணயிக்கப்படும்படியான அவ்வாறான பிற அதிகாரங்கள் கடமைகள் மற்றும் 
பொறுப்புகள் ; 


13 டி . மாநில மீன் பிடி நிர்வாக குழுமத்தின் அதிகாரங்கள் , கடமைகள் மற்றும் 
பொறுப்புகள் .-- மாநில மீன்பிடி நிர்வாக குழுமத்திற்கு பின்வரும் கூறப்படும் அதிகாரங்கள் 
பயன்படுத்த வேண்டியதும் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் நடைமுறைப்படுத்த வேண்டியதுமாகும் ; 


அதாவது , 


( i ) மாநிலத்திற்காகவோ அதன் பகுதிக்காகவோ கடல் மீன்பிடி நிர்வாகம் திட்டம் 
தயாரித்தல் ; 


( ii ) கடலில் மீன் வளர்ப்பு பாதுகாப்பு செயல்பாடுகளுக்கு தகுந்தாற்போன்ற இடங்கள் 
பகுதிகள் கண்டுபிடித்தல் ; 


மற்றும் 


கடலோர 


பகுதியில் 


( iii ) கடலில் மீன் பிடி 

நடத்துபவர்கள் 
வசிப்பவர்களுக்குமிடையே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துதல் ; 


22 


13 


( iv ) கடலில் மீன்வளர்ப்பு , கடல் மீன்வள பாதுகாப்பு , அறுவனை 

படைக்கு பின் உள்ள 
செயல்பாடு போன்ற பகுதிகளில் பயிற்சி முறைகள் , கருத்தரங்குகள் மற்றும் பட்டறைகள் 
என்பவற்றை நடத்துதல் ; 


( v ) மாவட்ட குழுமங்களுக்கு இடையே உள்ளதும் மாவட்ட குழுமங்கள் 
குறிப்பிடுவதுமான பிரச்சனைகளே மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காணுதல் ; 


( vi ) கடல்மீன் வளர்ப்பு மற்றும் கடல்மீன்வளத்தின் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்தையும் 
குறித்துள்ள அறிவியல் ஆவணங்கள் புத்தகங்கள் ஆடியோ மற்றும் வீடியோ கேசட்டுகள் , 
பத்திரிகைகள் ஆகியவற்றை வெளியிடுதல் ; 


( vii ) கடல்மீன் வளத்தின் நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு பற்றிய விவரம் அளித்தல் ; 


( viii ) மாநில மீன்பிடி நிர்வாக குழுமத்தின் நிர்வாகத்திற்கு உதவும் வகையிலோ , அதற்கு 
ஏற்றாற்போலவோ ஆன அனைத்து அவ்வாறான பிற சட்டத்தின்படியான விஷயங்கள் இயக்க 
இயக்குவிக்கவும் மேற்குறிப்பிட்டுள்ள நோக்கங்கள் கைகொள்ளவும் ; 


( ix ) ஏதேனும் பிரச்சனையில் மாவட்ட மீன்பிடி நிர்வாக குழுமங்கள் எடுத்த முடிவு இந்த 
சட்டத்திலுள்ள நிபந்தனைகளுக்கு முரணானது என்று அறிந்தால் மாநில மீன்பிடி நிர்வாக 
குழுமத்திற்கு அதை பரிசோதனை செய்யவும் அத்தகைய பிரச்சனைகளில் புதிய முடிவுகள் 
எடுக்கலாம் . 


( x ) நிர்ணயம் செய்யும்படியான அவ்வாறான வேறு ஏதேனும் அதிகாரங்கள் கடமைகள் 
மற்றும் பொறுப்புகள் ; 


8. பிரிவு 14 - ல் திருத்தம் . - முதன்மை சட்டத்தின் பிரிவு 14 - ல் , 


( எ ) ஓரத்தலைப்பில் , “ மீன்பிடி படகு ” என்ற சொற்களுக்கு பிறகு “ படகு கட்டுமான யார்டு 
மற்றும் மீன்பிடி வலை கட்டுமான யூனிட் ” என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் ; 


( பி ) தற்போதுள்ள பிரிவை துணைப்பிரிவு ( 1 ) - ஆக புது எண்ணாக வேண்டியதும் 
அவ்வாறு புது எண் கொடுத்த துணைப்பிரிவுக்கு பிறகு கீழ்காணும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட 


வேண்டியதுமாகும் , அதாவது , 


" ( 2 ) இந்த சட்டத்தினுடையதோ அதன்கீழ் ஏற்படுத்திய ஏதேனும் சட்டத்திலோ ஏற்படுத்திய 
உத்தரவிலோ ஏதேனும் நிபந்தனைகளுக்கோ பதிவு சம்மந்தமான ஏதேனும் நிபந்தனைகளுக்கோ 
எதிராக ஏதேனும் படகு கட்டுமான யார்டு மற்றும் மீன்பிடி வலை கட்டுமான யூனிட் 
பயன்படுத்துகிறது என்று நம்பும் பொருட்டு அதிகார பொறுப்பிலுள்ள அலுவலருக்கு அந்த படகு 


23 


14 


கட்டுமான யார்டு மீன்பிடி வலை உற்பத்தி செய்யும் யூனிட் பயன்படுத்துகிறது என்று நம்பக் 
காரணமான நிலைமையில் பொறுப்பேற்றுள்ள அலுவலருக்கு அந்த படகு கட்டுமான யார்டிலோ 
மற்றும் மீன்பிடி வலை உற்பத்தி செய்யும் யூனிட்டிற்கு சென்று ஆய்வு நடத்தப்படலாம் ஆய்வு 
சம்மந்தமான ஒரு அறிக்கை அட்ஜூடிகேட்டிங் அலுவலருக்கு அனுப்பி வைக்கலாம் . " 


9. பிரிவு 16 - ல் திருத்தம் . முதன்மை சட்டத்தின் பிரிவு 16 - ல் துணைப்பிரிவு ( 2 ) -க்கு பிறகு , கீழ் 
காணும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட வேண்டியதாகும் , அதாவது , 


“ ( 3 ) படகு கட்டுமான யார்டு மற்றும் மீன்பிடி வலை உற்பத்தி யூனிட்டிலும் ஆய்வு 
நடத்தியது குறித்த அறிக்கை பொறுப்பிலுள்ள ஒரு அலுவலரிடமிருந்து பெற்ற பிறகு இந்த 
சட்டத்திலோ , அதன்கீழ் உள்ள ஏதேனும் சட்டத்திலோ , ஏற்படுத்திய உத்தரவிலோ ஏதேனும் 
சட்டத்திலோ , ஏற்படுத்திய உத்தரவிலோ ஏதேனும் நிபந்தனைகளுக்கோ பதிவு செய்வதற்கு 
தேவையான நிபந்தனைகளுக்கு முரணாக ஏதேனும் படகு கட்டுமான சாலை பயன்படுத்துகிறது 
என்றோ பயன்படுத்தப்பட்டுக்கொண்டிருக்கிறது என்று நம்புவதற்கான காரணம் இருக்கும் 
பொருட்டு , சொல்ல வேண்டியதை சொல்ல நியாயமான ஒரு வாய்ப்பு தொடர்புள்ள அனைத்து 
கட்சிகளுக்கும் அளித்த பிறகு அறிக்கையில் வெளியிட்டுள்ள விஷயங்களை குறித்து 
நிர்ணயிக்கப்பட்ட விதத்தில் அட் ஜுடிகேட் டிங் அலுவலர் ஒரு விசாரணை நடத்த 
வேண்டியதாகும் . ' ' 


ס 


10. பிரிவு 17 - க்கு பதில் சேர்த்தல்.- முதன்மை சட்டத்தின் பிரிவு 17 - க்கு பதிலாக கீழ்காணும் 
பிரிவு சேர்க்கப்பட வேண்டியதாகும் , அதாவது , 


“ 17. அபராதம் .-- ( 1 ) அட் ஜுடிகேட்டிங் அலுவலர் , பிரிவு 16 - ன் கீழ் உள்ள 
விசாரணைக்கு பிறகு ஏதேனும் ஒரு நபர் பயன்படுத்தியதாகவோ அல்லது பயன்படுத்துவதற்கு 
காரணமானது என்றோ அல்லது பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டது என்று கண்டுபிடித்தால் , 


( எ ) இந்த சட்டத்தின் பிரிவு 5 , பிரிவு 7 அல்லது அதன்கீழ் ஏற்படுத்திய ஏதேனும் 
சட்டத்தில் ஏற்படுத்திய உத்தரவின் நிபந்தனைகளுக்கு முரணாக , தனியாகவோ ஒன்று சேர்ந்தோ 
அல்லது 100 அதற்கு மேலாகவோ உள்ள இயந்திரம் இணைத்த ஏதேனும் மீன்பிடி படகு அல்லது 
ஏதேனும் இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்பிடி படகு எனில் , இரண்டு இலட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் 
அபராதத்திற்கு கடமைப்படவோ இருப்பதுடன் ; 


( பி ) இந்த சட்டத்தின் பிரிவு 5 மற்றும் பிரிவு 7 அல்லது அதன்கீழ் உருவாக்கப்பட்ட 
ஏதேனும் சட்டத்திலோ ஏற்படுத்திய உத்தரவிலோ உள்ள நிபந்தனைகளுக்கு முரணாக , 
ஒன்றாகவோ கூட்டாகவோ 10 குதிரைத்திறனுக்கும் 100 குதிரைத்திறனுக்கும் இடையே உள்ள 
இயந்திரம் பொருத்தப்பட்ட ஏதேனும் இயந்திரமயமாக்கப்படாத மீன்பிடி படகு எனில் ஒரு இலட்சம் 
ரூபாய் அபராதத்திற்கு கடமைப்பட்டவராவர் . 


24 


15 


( சி ) இந்த சட்டத்தின் பிரிவு 5 மற்றும் பிரிவு 7 - னுடையதோ அல்லது அதன் கீழ் 


உருவாக்கப்பட்ட ஏதேனும் சட்டத்தினுடையதோ ஏற்படுத்திய உத்தரவின் நிபந்தனைகளுக்கு 


முரணாக , 10 குதிரைத்திறனுக்கோ அதன் கீழோ உள்ள இயந்திரம் பொருத்தப்பட்ட ஏதேனும் 


மோட்டார் பொருத்தப்படாத மீன்பிடி படகு அல்லது மோட்டார் பொருத்தப்பட்ட மீன்பிடி படகு எனில் 


பத்தாயிரம் ரூபாய் அபராதத்திற்கு ஆளாவர் . 


( டி ) இந்த சட்டத்தின் பிரிவு 9 சி அல்லது அதன்கீழ் உருவாக்கப்பட்ட ஏதேனும் 


சட்டத்தினுடையதோ வெளியிடப்பட்ட உத்தரவின் நிபந்தனைகளுக்கு முரணாக அல்லது பதிவு 


சான்றிதழ் மற்றும் நிபந்தனைகளுக்கு முரணாக ஏதேனும் படகு கட்டுமான யார்டு எனில் , இரண்டு 


இலட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதத்திற்கு ஆளாவர் . 


( இ ) இந்த சட்டத்தின் பிரிவு 9 - எப் அல்லது அதன் கீழ் உருவாக்கப்பட்ட ஏதேனும் 


சட்டத்தினுடையதோ வெளியிடப்பட்ட உத்தரவின் நிபந்தனைகளுக்கு முரணாக அல்லது பதிவுச் 


சான்றிதழினுடையதோ உரிமத்தினுடையதோஆன நிபந்தனைகளை மீறி ஏதேனும் மீன்பிடி வலை 


கட்டும் யூனிட்டாக இருந்தால் , இரண்டு இலட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதத்திற்கு 


பொறுப்புடையவராவர் . 


ஆனால் , இந்த துணைப்பிரிவின் கீழுள்ள அபராதம் அதே குற்றத்திற்காக ஒருவரில் 


இரண்டாவது முறையாகவோ அல்லது தொடர்ந்தோ சுமத்தும் பட்சத்தில் அத்தகைய ஒருவர் 


அந்த குற்றச்செயலுக்காக நிச்சயிக்கப்பட்டுள்ள அபராதத்தொகை இரண்டு இரட்டிப்பாக அளித்து 


தண்டிக்கப்பட வேண்டியதும் பதிவு மற்றும் உரிமம் இரண்டையும் சேர்த்தோ தற்காலிகமாக 


நிறுத்தவோ இரத்தாக்கவோ செய்யலாம் . 


என்றுமட்டுமல்லாமல் , இந்த துணைப்பிரிவின் கீழ் சுமத்தப்பட்ட அபராதம் இந்த நபர் 
கட்டாமல் இருந்தால் மீன்பிடி படகு கைப்பற்ற வேண்டியதும் படகு கட்டுமான யார்டு மற்றும் வலை 
கட்டும் யூனிட்டின் விஷயத்தில் , நிர்ணயிக்கப்பட்ட விதம் சரியான அறிக்கை அளித்தபிறகு அத்து 


சங்கதிபோல் , இவற்றை முத்திரை வைத்து கண்டடைய வேண்டியதும் அல்லது ஜப்தி செய்து 


அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விற்கப்பட வேண்டியதாகும் . 


( 2 ) துணைப்பிரிவு ( 1 ) -ன் கீழ் சுமத்தக்கூடிய அபராதம் மட்டுமல்லாமல் பிரிவு 14 - ன் படி 


பிடித்த மீனை அரசாங்கத்திற்கு பறிமுதல் செய்யலாம் . 


25 


16 


( 3 ) அரசு அறிக்கை வெளியிடும் தேதி மற்றும் அன்று முதல் எந்தவொரு நபரும் 
அத்தகைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள படியான மீன்பிடி படகு , 


( எ ) ஹோளோகிராபிக் பதிவு தட்டு இல்லாமல் ; 


( பி ) உயிர்காக்கும் கருவிகள் இல்லாமல் ; 


( சி ) சாட்சியம் செய்யப்பட்ட ஸ்ராங்க் இல்லாமல் ; 


( டி ) சான்றளிக்கப்பட்ட இயந்திர இயக்குநர் இல்லாமல் ; 


( இ ) சிக்னல் கொடி மற்றும் லைட் இல்லாமல் ; 


( எஃப் ) வண்ணக்குறியீடு இல்லாமல் ; 


பயன்படுத்தக்கூடாது . 


( 4 ) துணைப்பிரிவு ( 3 ) -ன் நிபந்தனைகளை மீறி குற்றவாளி என்று கண்டுபிடிக்கப்பட்ட எந்த 
ஒரு நபரும் , 


( எ ) 10 குதிரை சக்தியுடனோ அதற்கு கீழோஆன இயந்திரம் பொருத்திய மோட்டார் 
பொருத்தாத மீன்பிடி படகின் சங்கதியில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் செலுத்த 


கடமைப்பட்டவராவர் ; 


( பி ) 10 மற்றும் 100 - க்கும் இடையிலான குதிரை சக்தியுள்ள இயந்திரம் பொருத்திய 
மீன்பிடி படகின் சங்கதியில் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்த கடமைப்பட்டவராவர் ; 


( C ) 100 குதிரை சக்தி அல்லது அதற்கு மேலோ ஆன இயந்திரம் பொருத்திய 
படகின் சங்கதியில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்த கடமைப்பட்டவராவர் ; 


ஆனால் இந்த துணைப்பிரிவின்கீழுள்ள அபராதம் அதே குற்றத்திற்காக ஒரு நபரின் மீது 
இரண்டாவது முறையோ அல்லது தொடர்ந்தோ சுமத்தும் பட்சம் அத்தகைய நபர் தொகை 
இரண்டு இரட்டிப்பாக அளித்தும் உரிமத்தை தற்காலிகமாக தடை செய்தோ இரத்து செய்தோ 
தண்டணை அளிக்க வேண்டியதாகும் . 


என்று மட்டுமல்லாமல் , இந்த துணைப்பிரிவின்கீழ் சுமத்தப்பட்ட அபராதம் அந்த நபர் 
கட்டாத பட்சம் மீன்பிடி படகு பறிமுதல் வேண்டியதாகும் . 


( 5 ) இந்த சட்டத்தின்கீழ் சுமத்தப்பட்ட எந்தவொரு அபராத தொகையும் அதை நிலத்தின் 
மீதுள்ள பொதுவரி கட்டணம் செலுத்துவதுபோல் வசூலிக்கப்படும் . 


26 


17 


11. பிரிவு 24 - ல் திருத்தம் . - முதன்மை சட்டத்தின் பிரிவு 24 - ன் துணைப்பிரிவு ( 2 ) -ல் , 


( எ ) உட்பிரிவு ( இ ) -க்கு பிறகு , கீழ்காணும் உட்பிரிவுகள் சேர்க்கப்பட வேண்டியதாகும் , 
அதாவது , 

" ( இஎ ) பிரிவு 4 - ன் துணைப்பிரிவு ( 1 ) - ல் உட்பிரிவு ( இ ) -க்கு கீழ் மீன்பிடி கியரின் 
உற்பத்தி , உடைமைபடுத்தல் மற்றும் படகினுடைய முறை நிர்ணயிக்கப்பட்டபடியாக இருக்க 
வேண்டியதாகும் ; 


( இபி ) முறையே பிரிவு 9 எ - ன் துணைப்பிரிவு ( 2 ) மற்றும் பிரிவு 9 இ - ன் துணைப் 
பிரிவு ( 2 ) -க்கும் கீழ் படகு கட்டுமான யார்டினுடையதும் மீன்பிடி வலை உற்பத்தி யூனிட்டினு 
டையவும் பதிவுக்கு தேவையான விண்ணப்ப படிவம் மற்றும் அதில் உட்படுத்த வேண்டியுள்ள 
விவரங்கள் மற்றும் அதற்கான கட்டணம் ; 

( இசி ) பிரிவு 9 எ - ன் துணைப்பிரிவு ( 3 ) -ன்கீழ் பதிவு செய்வதற்கான ஒரு விண்ணப்பம் 
எந்த காலயளவிற்குள்ளாக அனுமதிக்க மற்றும் நிராகரிக்க வேண்டுமென்று 

( இடி ) பிரிவு 9 எ - ன் துணைப்பிரிவு ( 4 ) -ன் உட்பிரிவு ( எ ) -ன் கீழுள்ள படகு கட்டுமான 
யார்டிற்கு தேவையான சிறப்புகள் ; 

( இஇ ) பிரிவு 9 எ - ல் துணைப்பிரிவு ( 4 ) -ன் உட்பிரிவு ( பி ) -ன் கீழுள்ள வாக்குறுதி பத்திரம் 
மற்றும் உட்பிரிவு ( டி ) -ன் கீழ் தயாராக்க வேண்டிய பிற வசதிகளும் ; 

( இஎஃப் ) பிரிவு 9 எ - ல் துணைப்பிரிவு ( 4 ) -ன் உட்பிரிவு ( டி ) -யின் கீழ் தயாராக்க வேண்டிய 
பிற வசதிகள் ; 


( இஜி ) பிரிவு 9 எ - ன் துணைப்பிரிவு ( 7 ) மற்றும் 9 இ - ன் துணைப்பிரிவு ( 9 ) -ன் கீழ் 
அளித்துள்ள பதிவு செய்ததை விளம்பரம் செய்ய வேண்டிய முறை ; 

( இஎச் ) பிரிவு 9 எ - ன் துணைப்பிரிவு ( 5 ) மற்றும் துணைப்பிரிவு ( 6 ) -ன் கீழுள்ள பதிவு 
சான்றிதழின் படிவம் , பதிவு செய்வதற்கான முறைகள் , கட்டவேண்டிய கட்டணம் , மட்டுமல்லாமல் 
வழிமுறைகளை முறையாக பின்பற்றுவதற்கான ஈடு ; 

( இஐ ) பிரிவு 9 எ - ன் துணைப்பிரிவு ( 9 ) -ன் கீழுள்ள படியான படகின் வடிவமைப்பின்தரம் 
மற்றும் கடல் பயணத்திற்கான தகுதி ; 

( இஜெ ) பிரிவு 9 பி - ன் துணைப்பிரிவு ( 2 ) -க்கு கீழுள்ள படகு கட்டுமான யார்டின் பதிவை 
புதுப்பிப்பதற்கான விண்ணப்பத்தின் படிவம் மற்றும் அதில் உட்படுத்த வேண்டிய விவரங்கள் மற்றும் 
அதற்கு வேண்டிய கட்டணம் ; 


( இகெ ) பிரிவு 9 பி - ன் துணைப்பிரிவு ( 3 ) -க்கு கீழுள்ள பதிவை புதுப்பிப்பதற்கான 
விண்ணப்பம் எந்த காலத்திற்குட்பட்டு அனுமதிக்கவோ நிராகரிக்கவோ வேண்டுமென்றும் 
நிர்ணயிக்கப்பட்டுள்ள காலயளவிற்கு பிறகு அளிக்கப்படும் விண்ணப்பங்கள் 
ஏற்றுக்கொள்வதற்கான நிபந்தனைகள் மற்றும் அதிகரித்த கட்டணத்தின் தொகையும் ; 


G. 15 / 2019 / DTPIS - 24 . 


27 


18 


( இஎல் ) பிரிவு 9 எ - ன் துணைப்பிரிவு ( 10 ) மற்றும் பிரிவு 9 இ - ன் துணைப்பிரிவு ( 8 ) -ன் 
படியாக பரிசோதனை நடத்தவேண்டிய முறை ; 


( இஎம் ) படகு கட்டுமான யார்டின் செயல்பாடு நடத்த வேண்டிய முறை பிரிவு 9 எ -ன் 
துணைப்பிரிவு ( 11 ) -ல் பரிந்துரைக்கப்பட வேண்டியதாகும் ; 


( இஎன் ) மீன்பிடி வலை உற்பத்திப்பொருட்களின் தரமேன்மை மற்றும் வலையின் 
கண்ணிகளின் அளவை சரிசெய்தலும் ; 


( இஓ ) பிரிவு 13 பி - ன் கீழுள்ள மாநில மீன்வள மேலாண்மை குழுமத்தின் அதிகாரங்கள் 
மற்றும் கடமைகள் செயல்படுத்த வேண்டியமுறை ; 

( இபி ) பிரிவு 13 சி - ன் கீழுள்ள மாவட்ட மீன்வள மேலாண்மை குழுமத்தின் அதிகாரங்கள் 
மற்றும் கடமைகள் செயல்படுத்த வேண்டிய முறை ; 

( இக்யூ ) பிரிவு 13 டி - ன் கீழ் மீனவ கிராம மேலாண்மை குழுமத்தின் அதிகாரங்கள் மற்றும் 
கடமைகள் செயல்படுத்த வேண்டிய முறை ; 


( இஆர் ) பிரிவு 16 - ன் துணைப்பிரிவு ( 3 ) -ன் படி விசாரணை நடத்த வேண்டிய முறை ; 


( பி ) உட்பிரிவு ( ஜெ ) -ல் துணைப்பிரிவு ( 2 ) -ன் படியான என்று சொல் , அடைப்புக்குறிகள் 
மற்றும் எண்ணுக்கு பதிலாக துணைப்பிரிவுகள் ( 2 ) மற்றும் ( 3 ) -ன் படியாக என்ற சொற்கள் 
அடைப்புக்குறிகள் மற்றும் எண்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 


எஸ் . சந்தியா , 


சட்டத்துறை இணை செயலாளர் . 


28 


